GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 4.00 Paise . 


டு 


ந 


தமி 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


' 


3 


வாய்மையே 
வெல்லும் 


No.402A ] 


சென்னை , செவ்வாய்க்கிழமை , செப்டம்பர் 7 , 2021 
ஆவணி 22 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி IV- பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


சட்டமுன்வடிவுகள் : 


பக்கங்கள் . 


எண் 31 / 2021- 

தமிழ்நாடு நீதிமன்றக் கட்டணங்கள் மற்றும் உரிமை வழக்குகள் 

மதிப்பீட்டுச் ( இரண்டாம் திருத்தம் ) சட்டம் 


2-4 


எண் 32 / 2021- தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி 

( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் 


.. 


5-9 


Ex - IV - 402A - 1 


[ 
1 
] 


2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2021 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 7 ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு , நோக்கக் காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 31/2021 


1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீதிமன்றக் கட்டணங்கள் மற்றும் உரிமை 

வழக்குகள் மதிப்பீட்டுச் சட்டத்தினை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு 
சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின் வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீதிமன்றக் கட்டணங்கள் 
மற்றும் உரிமை வழக்குகள் மதிப்பீட்டுச் ( இரண்டாம் திருத்தம் ) சட்டம் என்று 
வழங்கப்பெறும் . 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


( 2 ) இது , மாநில அரசால் அறிவிக்கையின் வாயிலாக குறித்திடலாகும் 
அத்தகைய தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


II ஆம் இணைப்புப் 2. 1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீதிமன்றக் கட்டணங்கள் மற்றும் உரிமை ( தமிழ்நாடு சட்டம் 
பட்டியலுக்கான வழக்குகள் மதிப்பீட்டுச் சட்டத்தின் , | ஆம் இணைப்புப்பட்டியலில் , 

XIV / 1955 ) 
திருத்தம் . 

( 1 ) ( 1 ) ஆம் பத்தி நிரலில் 3 ஆம் உறுப்பில் , அதன் ( 2 ) ஆம் பத்தி நிரலில் 
( ii ) ஆம் இனத்திற்கு எதிராக உள்ள ( 3 ) ஆம் பத்தி நிரலில் “ இரண்டாயிரம் ரூபாய் ” 
என்ற உள்ளீட்டிற்காக , " ஆயிரத்து ஐந்நூறு ரூபாய் " என்ற உள்ளீடானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 

( 2 ) ( 1 ) ஆம் பத்தி நிரலில் 11 ஆம் உறுப்பில் , அதன் ( 2 ) ஆம் பத்தி நிரலில் ( 1 ) 
என்ற கூறிற்கு எதிராக உள்ள ( 3 ) ஆம் பத்தி நிரலில் " ஆயிரம் ரூபாய் " என்ற 
உள்ளீட்டிற்காக , " எழுநூற்று ஐம்பது ரூபாய் " என்ற உள்ளீடானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


3 


நோக்கக் காரண விளக்கவுரை 


ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி , நீதியரசர் K. சம்பத் அவர்களின் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட குழுவின் 
பரிந்துரைகளின் அடிப்படையில் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீதிமன்றக் கட்டணங்கள் மற்றும் உரிமை வழக்குகள் 
மதிப்பீட்டுச் ( திருத்தம் ) 

சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 6/2017 ) மூலம் 1955 ஆம் 

ஆண்டு 

தமிழ்நாடு 
நீதிமன்றக் கட்டணங்கள் மற்றும் உரிமை வழக்குகள் மதிப்பீட்டுச் சட்டத்தினை ( தமிழ்நாடு சட்டம் XIV / 1955 ) திருத்துவதனால் 
நீதிப்பேராணை மனுவிற்கு தாக்கல் செய்யும் நீதிமன்றக் கட்டணமானது ரூ . 1000 / -ஆகவும் நீதிப்பேராணை 
மேல்முறையீட்டிற்கு தாக்கல் செய்யும் நீதிமன்றக் கட்டணமானது ரூ . 2000 / - ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது . 
நீதிப்பேராணை மனு மற்றும் நீதிப்பேராணை மேல்முறையீட்டு மனுவைப் பொறுத்த நீதிமன்றக் கட்டணங்களின் 
மறு சீராய்வுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு நீதிப்பேராணை மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது . 
இதனைக் கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்றமானது நீதிப்பேராணை மனு எண் . 10233 / 2020 ன் 31.03.2021 
தேதியிட்ட இடைக்கால ஆணையில் மேற்சொன்ன நீதிமன்றக் கட்டணத்தின் அதிகரிப்பின் 

அதிகரிப்பின் அளவானது 

அளவானது மாநில 
அரசால் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய அளவு அதிகமாக உள்ளது என கருத்துரை தெரிவித்துள்ளது . அரசானது , 
உயர்நீதிமன்றத்தின் கருத்துரையைக் கருத்தில் கொண்டு , நீதிப்பேராணை மனுவினை தாக்கல் செய்வதற்காக , 
ரூ .750 / - மற்றும் நீதிப்பேராணை மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்காக ரூ .1500 / - என நீதிமன்றக் கட்டணத்தை குறைக்கவும் , 
1955 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நீதிமன்றக் கட்டணங்கள் மற்றும் உரிமை வழக்குகள் மதிப்பீட்டுச் சட்டத்தினை ( தமிழ்நாடு சட்டம் 
XIV / 1955 ) மேற்கண்ட நோக்கத்திற்காக திருத்துவதெனவும் முடிவு செய்துள்ளது . 

2. இந்தச் சட்ட முன்வடிவானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


எஸ் . ரகுபதி , 
சட்டத் துறை அமைச்சர் . 


சென்னை -600 009 , 
செப்டம்பர் 7 , 2021 . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 


4 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


07 


2021 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 7 ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்கக் காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 ஆம் 
விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 322021 


2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் 
சட்டத்தினை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்து இரண்டாம் ஆண்டில் , தமிழ்நாடு மாநில 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2021 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் குறுந்தலைப்பு மற்றும் 
சேவைகள் வரி ( இரண்டாம் திருத்தச் ) சட்டம் என அழைக்கப்பெறும் . 

தொடக்கம் . 
( 2 ) ( 0 ) 2 , 6 மற்றும் 15 ஆம் பிரிவுகளானது 2017 ஆம் ஆண்டு ஜூலை 
மாதம் 1 ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் ; 


தமிழ்நாடு சட்டம் 

19/2017 . 


( 1 ) 4 மற்றும் 5 ஆம் பிரிவுகளானது 2021 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 
மாதம் 1 ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் 
வேண்டும் ; மற்றும் 

( ii ) இந்தச் சட்டத்தின் பிற பிரிவுகளானது , மாநில அரசினால் 
அறிவிக்கையின் வாயிலாகக் குறித்துரைக்கப்படலாகும் அத்தகைய தேதியன்று 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் 7 ஆம் பிரிவிற்கானத் 
சட்டத்தின் ( இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) திருத்தம் . 
7 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) ஆம் கூறுக்கு பின்பு , பின்வரும் கூறு 
மற்றும் விளக்கமானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" ( aa ) ரொக்கப் பணத்திற்காக , காலதாமதமாக செலுத்தப்படும் 
செலுத்துகைக்காக அல்லது பிற மதிப்புமிக்க மறுபயனுக்காக , தனிநபரல்லாத , 
நபர் ஒருவரால் , அதன் உறுப்பினர்கள் அல்லது அங்கத்தினர்களுக்கு அல்லது 
நிலை எதிர்மாறாகவோ , செய்யப்படும் செயற்பாடுகள் அல்லது நடவடிக்கைகள் . 

விளக்கம் . இந்தக் கூறின் நோக்கங்களுக்காக , ஈங்கிதனால் 
தெளிவுபடுத்தப்படுவது யாதெனில் , தற்போதைக்கு நடைமுறையில் உள்ள 
பிற சட்டம் எதிலும் , அல்லது நீதிமன்றம் , தீர்ப்பாயம் அல்லது அதிகார 
அமைப்பு எதனின் தீர்ப்பு , தீர்ப்பாணை அல்லது ஆணை ஆகியவற்றில் 
என்ன அடங்கியிருப்பினும் , நபர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் அல்லது 
அங்கத்தினர்கள் இரண்டு தனிப்பட்ட நபர்களாக கருதப்படுதல் வேண்டும் 
மற்றும் அவர்களுக்கிடையேயான செயற்பாடுகள் அல்லது நடவடிக்கைகளின் 
வழங்குகையானது அத்தகைய ஒரு நபரிடமிருந்து மற்றவருக்கு , நடைபெறுவதாக 
கருதப்படுதல் வேண்டும் ; " . 

3. முதன்மைச் சட்டத்தின் 16 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) ஆம் 16 ஆம் பிரிவிற்கானத் 
கூறுக்குப் பின்பு , பின்வரும் கூறானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது :- திருத்தம் . 

" ( aa ) ( a ) ஆம் கூறில் குறிப்பிடப்பட்டுள்ள பற்றுக்குறிப்பு அல்லது 
வரிவிலைப்பட்டியலின் விவரங்களானது வெளிப்புற வழங்குகையின் விவர 
அறிக்கையில் வழங்குநரால் அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் அத்தகைய 
விவரங்களானது , 37 ஆம் பிரிவின் கீழ் குறித்துரைக்கப்பட்டுள்ள முறையில் 
அத்தகைய பற்றுக்குறிப்பு அல்லது வரிவிலைப்பட்டியலின் பெறுநருக்கு 
தெரியப்படுத்தப்பட்டுள்ளது ; " . 

4. முதன்மைச் சட்டத்தின் 35 ஆம் பிரிவில் , ( 5 ) ஆம் உட்பிரிவானது 35 ஆம் பிரிவிற்கானத் 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 


6 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


44 ஆம் பிரிவிற்கான 
மாற்றீடு . 


5. முதன்மைச் சட்டத்தின் 44 ஆம் பிரிவிற்காக , பின்வரும் பிரிவானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

“ 44. ஆண்டறிக்கை .-- ஓர் உள்ளீட்டு சேவை விநியோகிப்பவராகவோ , 
51 ஆம் பிரிவு அல்லது 52 ஆம் பிரிவின் கீழ் வரி செலுத்தும் ஒரு நபராகவோ , 
ஒரு தற்செயல் வரி விதிக்கத்தக்க நபராகவோ மற்றும் ஒரு குடியிராத வரி 
விதிக்கத்தக்க நபராகவோ அல்லாத பிற , பதிவுபெற்ற நபர் ஒவ்வொருவரும் , 
மின்னணு வாயிலாக ஒவ்வொரு நிதியாண்டிற்காகவும் தணிக்கை செய்யப்பட்ட 
ஆண்டு நிதியறிக்கையுடனான , நிதியாண்டிற்காக அளிக்கப்பட்ட அறிக்கையில் 
விளம்புகை செய்யப்பட்ட வழங்குகைகளின் மதிப்பினை சரிசெய்யும் , ஒரு 
சுய சான்றிட்ட சரிசெய்யும் அறிக்கையினை உள்ளடங்கலாகும் ஓர் ஆண்டு 
அறிக்கையினை , வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய காலத்திற்குள்ளாகவும் 
அத்தகைய படிவத்திலும் மற்றும் அத்தகைய முறையிலும் அளித்தல் வேண்டும் : 

வரம்புரை : - ஆனால் , ஆணையரானவர் , மன்றத்தின் பரிந்துரைகளின் 
பேரில் , அறிவிக்கையின் வாயிலாக , இந்தப் பிரிவின் கீழ் ஆண்டறிக்கை 
தாக்கல் செய்வதிலிருந்து பதிவுபெற்ற நபர்களின் எந்த வகையினரையும் 
விலக்களிக்கலாம் : 


50 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


மேலும் வரம்புரை : - ஆனால் , இந்தப் பிரிவில் அடங்கியுள்ள எதுவும் , மைய 
அரசு அல்லது ஒரு மாநில அரசு அல்லது ஓர் உள்ளாட்சி அதிகார அமைப்பிற்கு , 
அதன் வரவு- செலவு பேரேடு , இந்திய தலைமை கணக்குத் தணிக்கையாளரால் 
அல்லது உள்ளாட்சி அதிகார அமைப்புகளின் கணக்குகளைத் தணிக்கை 
செய்வதற்காக அப்போதைக்கு நடைமுறையிலுள்ள பிறச் சட்டம் எதனின் படியும் 
நியமிக்கப்பட்ட ஒரு தணிக்கையாளர் தணிக்கை செய்வதற்குட்படுத்தப்படும் 
நேர்வுகளில் , பொருந்தாது . " 

6. முதன்மைச் சட்டத்தின் 50 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , 
வரம்புரையாக , பின்வரும் வரம்புரையானது மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

“ வரம்புரை : -ஆனால் , ஒரு வரிக்கால அளவின்போது மேற்கொள்ளப்பட்ட 
வழங்குகைகளைப் பொறுத்த வரை , மற்றும் 39 ஆம் பிரிவின் வகைமுறைகளுடன் 
இணங்கிய உரிய தேதிக்குப் பின்பு அளிக்கப்பட்ட , கூறப்பட்ட காலத்திற்கான 
கணக்கு விவர அறிக்கையில் விளம்புகை செய்யப்பட்ட வரியின் மீதான 
வட்டியானது , கூறப்பட்ட காலத்தைப் பொறுத்த வரையில் 73 ஆம் பிரிவு 
அல்லது 74 ஆம் பிரிவின் கீழ் நடவடிக்கைகள் எதனின் தொடக்கத்திற்குப் 
பின் அத்தகைய கணக்கு விவர அறிக்கையானது அளிக்கப்பட்டிருந்தாலன்றி , 
மின்னணு பணப்பேரேட்டில் பற்று வைத்தலின் மூலம் செலுத்தப்படும் வரியின் 
அந்தப்பகுதியின் மீது செலுத்தப்படுதல் வேண்டும் . " 

7. முதன்மைச் சட்டத்தின் 74 ஆம் பிரிவில் , 1 ஆம் விளக்கத்தில் , ( ii ) 
ஆம் கூறில் , " பிரிவுகள் 122 , 125 , 129 மற்றும் 130 " எனும் சொற்கள் மற்றும் 
எண்களுக்காக , " பிரிவுகள் 122 மற்றும் 125 " எனும் சொற்கள் மற்றும் 
எண்களானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

8. முதன்மைச் சட்டத்தின் 75 ஆம் பிரிவில் , ( 12 ) ஆம் உட்பிரிவில் , பின்வரும் 
விளக்கமானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" விளக்கம் . இந்த உட்பிரிவின் நோக்கங்களுக்காக , " சுய வரிக்கணிப்பு " 
எனும் சொற்றொடரானது 37 ஆம் பிரிவின் கீழ் அளிக்கப்பட்ட , ஆனால் 39 ஆம் 
பிரிவின் கீழ் அளிக்கப்பட்ட கணக்கு விவர அறிக்கையில் உள்ளடங்காத , 
வெளிப்புற வழங்குகைகளின் விவரங்களை பொறுத்து செலுத்தலாகும் 
வரித்தொகையினை உள்ளடக்குதல் வேண்டும் . " 

9. முதன்மைச் சட்டத்தின் 83 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவிற்காக , 
பின்வரும் உட்பிரிவானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


74 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


75 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


83 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


தமிழ்நாடு அரசிதழ் 

அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


7 


ஈடான 


" ( 1 ) அத்தியாயம் XII , அத்தியாயம் XIV 

அல்லது 
அத்தியாயம் XV- ன்கீழ் நடவடிக்கை எதுவும் தொடங்கப்பட்டதன் பின்பு , 
ஆணையர் , அரசு வருவாயின் நலனைப் பாதுகாக்கும் நோக்கத்திற்காக , 
அவ்வாறு செய்வது அவசியமென கருதுகிறவிடத்து , அவர் எழுத்து வடிவிலான 
ஆணையின் வாயிலாக , வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய முறையில் , 
வரிவிதிக்கத்தக்க நபருக்கு அல்லது 122 ஆம் பிரிவின் ( 1A ) ஆம் உட்பிரிவில் 
குறிப்பிடப்பட்ட நபரெவருக்கும் சொந்தமான வங்கிக் கணக்கு உள்ளடங்கலான , 
சொத்து எதையும் தற்காலிகமாக பற்றுகை செய்யலாம் . " . 

10. முதன்மைச் சட்டத்தின் 107 ஆம் பிரிவில் , 6 ஆம் உட்பிரிவில் , பின்வரும் 107 ஆம் பிரிவிற்கானத் 
வரம்புரையானது இணைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

திருத்தம் . 
" வரம்புரை : -ஆனால் , 129 ஆம் பிரிவின் ( 3 ) ஆம் உட்பிரிவின் படியான ஓர் 
ஆணைக்கு எதிராக மேல்முறையீடு எதுவும் , தண்டத்தொகையின் இருபத்தைந்து 
விழுக்காட்டளவிற்கு 

தொகையானது , மேல்முறையீட்டாளரால் 
செலுத்தப்பட்டாலன்றி , தாக்கல் செய்யப்படுதல் கூடாது . " 
11. முதன்மைச் சட்டத்தின் 129 ஆம் பிரிவில் , 

129 ஆம் பிரிவிற்கானத் 

திருத்தம் . 
( ) ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) மற்றும் ( b ) கூறுகளுக்காக , பின்வரும் கூறுகள் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : -- 

" ( a ) சரக்குகளின் உரிமையாளரானவர் அத்தகைய தண்டத் தொகையினை 
செலுத்த முன்வருவாரேயானால் , அத்தகைய சரக்குகள் மீது செலுத்தப்பட 
வேண்டிய வரியின் இருநூறு விழுக்காட்டளவிற்கு இணையான தண்டத் 
தொகை மற்றும் , விலக்களிக்கப்பட்ட சரக்குகளின் நேர்வில் , சரக்குகளின் 
மதிப்பில் இரண்டு விழுக்காட்டளவிற்கு இணையானதொரு தொகை அல்லது 
ரூபாய் இருபத்தைந்தாயிரம் , இதில் எது குறைவோ , அதனை செலுத்துகையில் ; 

( b ) சரக்குகளின் உரிமையாளர் அத்தகைய தண்டத் தொகையினை செலுத்த 
முன்வரவில்லையெனில் , சரக்குகளின் மதிப்பில் ஐம்பது விழுக்காட்டளவிற்கு 
அல்லது அத்தகைய சரக்குகளின் மீது செலுத்தப்பட வேண்டிய வரியின் 
இருநூறு விழுக்காட்டளவிற்கு , இதில் எது அதிகமோ , அதற்கு இணையான 
தண்டத் தொகையினை செலுத்துகையில் , மற்றும் விலக்களிக்கப்பட்ட 
சரக்குகளின் நேர்வில் , சரக்குகளின் மதிப்பில் ஐந்து விழுக்காட்டளவிற்கு 
இணையானதொரு தொகை அல்லது ரூபாய் இருபத்தைந்தாயிரம் , இதில் எது 
குறைவோ , அதனை செலுத்துகையில் ; " ; 

( ii ) ( 2 ) ஆம் உட்பிரிவானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 

( iii ) ( 3 ) ஆம் உட்பிரிவிற்காக , பின்வரும் உட்பிரிவானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : -- 

“ ( 3 ) சரக்குகள் அல்லது வாகனத்தை நிறுத்தி வைக்கும் அல்லது 
கைப்பற்றுதல் செய்யும் உரிய அலுவலர் , அவ்வாறு நிறுத்திவைக்கப்பட்ட அல்லது 
கைப்பற்றப்பட்டதிலிருந்து ஏழு நாட்களுக்குள் செலுத்த வேண்டிய தண்டத் 
தொகையை குறிப்பிட்டு ஓர் அறிவிப்பை வழங்குதல் வேண்டும் , மற்றும் அதன் 
பின்பு , ( 1 ஆம் உட்பிரிவின் ( a ) கூறு அல்லது ( ம் ) கூறின் கீழ் தண்டத் தொகையை 
செலுத்துவதற்காக , அத்தகைய அறிவிப்பு சார்பு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 
ஏழு நாட்கள் கால அளவிற்குள் ஓர் ஆணையினைப் பிறப்பித்தல் வேண்டும் . " ; 

( iv ) ( 4 ) ஆம் உட்பிரிவில் , “ வரி , வட்டி அல்லது தண்டத் தொகை ' 
எனும் சொற்றொடருக்காக " தண்டத் தொகை " எனும் சொற்றொடர் மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( V ) ( 6 ) ஆம் உட்பிரிவிற்காக , பின்வரும் உட்பிரிவானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


8 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


“ ( 6 ) சரக்குகள் எதையும் இடம்பெயர்வு செய்யும் நபர் அல்லது 
சரக்குகளின் உரிமையாளரானவர் , ( 3 ) ஆம் உட்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட 
ஆணை 

நகலை பெற்றுக் கொண்டதன் தேதியிலிருந்து பதினைந்து 
நாட்களுக்குள் ( 1 ) ஆம் உட்பிரிவின் கீழ் தண்டத் தொகையினை செலுத்தத் 
தவறுகையில் , அவ்வாறு 

நிறுத்திவைக்கப்பட்ட அல்லது கைப்பற்றுதல் 
செய்யப்பட்ட சரக்குகள் அல்லது வாகனங்களானவை ( 3 ) ஆம் உட்பிரிவின் 
கீழ் செலுத்தப்பட வேண்டிய தண்டத்தொகையை மீட்டெடுப்பதற்காக 
வகுத்துரைக்கப்படலாகும் அத்தகைய முறையில் மற்றும் அத்தகைய காலத்திற்குள் 
விற்கப்படுதல் அல்லது பிற வகையில் தீர்வுக்கு உள்ளாகுதல் வேண்டும் : 

வரம்புரை : ஆனால் , ( 3 ) ஆம் உட்பிரிவின் கீழ் தண்டத் தொகை அல்லது 
ரூபாய் ஒரு இலட்சம் , இதில் எது குறைவோ , இடம்பெயர்வு செய்பவரால் 
செலுத்தப்பட்டவுடன் வாகனமானது விடுவிக்கப்படுதல் வேண்டும் : 

மேலும் வரம்புரை : - ஆனால் , நிறுத்திவைக்கப்பட்ட அல்லது கைப்பற்றுதல் 
செய்யப்பட்ட சரக்குகள் அழுகக்கூடியதாகவோ 

அல்லது ஆபத்து 
விளைவிக்கக்கூடியதாகவோ அல்லது காலம் செல்ல மதிப்பில் தேய்மானம் 
அடையக்கூடியதாகவோ இருந்தால் , மேற்சொன்ன பதினைந்து நாட்கள் கால 
அளவை உரிய அலுவலர் குறைத்திடலாம் . " 
12. முதன்மைச் சட்டத்தில் 130 ஆம் பிரிவில் , 

( ) ( 1 ) ஆம் உட்பிரிவில் " இந்தச் சட்டத்தில் என்ன அடங்கியிருந்த 
போதிலும் " எனும் சொற்றொடருக்காக " எங்கு " எனும் சொல்லானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( ii ) ( 2 ) ஆம் உட்பிரிவில் , இரண்டாம் வரம்புரையில் , “ 129 ஆம் 
பிரிவில் ( 1 ) ஆம் உட்பிரிவின் கீழ் விதிக்கத்தக்க தண்டத் தொகைக்கு " எனும் 
சொற்றொடருக்காக , " அத்தகைய சரக்குகளின் மீது செலுத்த வேண்டிய வரியில் 
நூறு சதவீதத்திற்கு இணையான தண்டத் தொகைக்கு " எனும் சொற்றொடர் 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 


130 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


151 ஆம் பிரிவிற்கான 
மாற்றீடு 


152 ஆம் பிரிவிற்கானத் 
திருத்தம் . 


( ii ) ( 3 ) ஆம் உட்பிரிவு விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 
13. முதன்மைச் சட்டத்தில் 151 ஆம் பிரிவிற்காக , பின்வரும் பிரிவானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" 151. தகவலை கோருவதற்கான அதிகாரம் . - ஆணையர் அல்லது 
அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஓர் அலுவலர் , ஓர் ஆணை மூலம் இந்தச் 
சட்டத்துடன் இணைந்த பொருட்கூறு எதற்கும் தொடர்புடைய தகவலை , அதில் 
குறிப்பிடப்படலாகும் அத்தகைய காலத்திற்குள் , அத்தகைய படிவத்தில் மற்றும் 
அத்தகைய முறையில் அளிக்குமாறு நபர் எவருக்கும் கட்டளையிடலாம் . " 
14. முதன்மைச் சட்டத்தின் 152 ஆம் பிரிவில் , -- 

( 0 ) ( 1 ) ஆம் உட்பிரிவில் , 

( a ) " தனிப்பட்ட நபரின் அறிக்கையின் அல்லது அதனுடைய பகுதி 
எதனின் " எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 
( b ) " இந்தச் 
“ இந்தச் சட்டத்தின் 

நடவடிக்கைகள் 

எதனின் " எனும் 
சொற்றொடருக்குப் பிறகு " தொடர்புடைய நபருக்கு கேட்டறியும் வாய்ப்பினை 
வழங்காமல் " எனும் சொற்றொடரானது புகுத்தப்படுதல் வேண்டும் ; 

( i ) ( 2 ) ஆம் உட்பிரிவு விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 
15. முதன்மைச் சட்டத்தின் || ஆம் அட்டவணையில் 7 ஆம் பத்தியானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


// ஆம் அட்டவணையிற்கானத் 
திருத்தம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


9 


நோக்கக் காரண விளக்கவுரை . 


2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டமானது ( தமிழ்நாடு சட்டம் 19/2017 ) மாநிலத்திற்குள் 
சரக்குகள் அல்லது சேவைகள் அல்லது இவ்விரண்டின் வழங்குகையின் மீது வரிவிதிப்பதற்கு மற்றும் வசூலிப்பதற்கும் 
வழிவகை செய்யும் நோக்கத்துடன் மாநில அரசால் இயற்றப்பட்டது . 

2. 2020 ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 14 ஆம் நாளன்று சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி மன்றத்தில் நடைபெற்ற , 
அதன் 39 வது கூட்டத்தில் , 2017 ஆம் ஆண்டு மைய சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தில் ( மையச் சட்டம் 
12/2017 ) பல்வேறு திருத்தங்களை பரிந்துரைத்துள்ளது . கூறப்பட்ட பரிந்துரைகளுக்கு செயலாக்கம் தருவதற்காக மைய 
அரசானது 2021 ஆம் ஆண்டு நிதிச் சட்டத்தின் ( மையச் சட்டம் 13/2021 ) மூலம் கூறப்பட்ட மையச் சட்டத்தை திருத்தம் 
செய்தது . எனவே , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச் சட்டத்தில் ( தமிழ்நாடு சட்டம் 19/2017 ) , 
பொருந்தத்தக்க திருத்தங்கள் செய்ய வேண்டியுள்ளது . எனவே , அரசானது கூறப்பட்ட தமிழ்நாடு சட்டம் 19 / 2017 - ஐ 
தக்கவாறு திருத்தம் செய்ய முடிவு செய்துள்ளது . 

3. இச்சட்டமுன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 


பி . மூர்த்தி , 
வணிகவரி மற்றும் பதிவுத் துறை அமைச்சர் 


சென்னை -600 009 , 
செப்டம்பர் 7 , 2021 . 


கி . சீனிவாசன் , 
செயலாளர் , 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


